தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 -11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 4 .00 காசு . 


டு 


கம். 


11 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெ 


வல்லும் 


எண் 36 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 15 , 2010 
ஆவணி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2010 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று ஆளுநரால் 
பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகிறது . 


தமிழ்நாடு அவசர சட்டம் எண் 1/2010 . 


சென்னைப் பெருநகரத் திட்டப் பரப்பிடத்திற்கு ஓராண்டுக் கால அளவிற்குத் தனி 
வகைமுறைகளைச் செய்வதற்கும் , அதனோடு தொடர்புடைய அல்லது அவற்றுக்கு 
இடைவிளைவான பொருட்பாடுகளுக்கும் வகை செய்வதற்குமானதோர் அவசரச்சட்டம் . 


தற்போது நடைமுறையில் உள்ள சென்னைப் பெருநகரத் திட்டப் பரப்பிடத்திற்கான முதல் 
பெரும் திட்டம் , அதில் அடங்கியுள்ள மேம்பாட்டு கட்டுப்பாடு விதிகள் மற்றும் கட்டட விதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் துணைமுறை விதிகள் ஆகியவற்றுக்கு இணங்கிய வகையில் 
அல்லாமல் , அதிகாரமளிக்கப்படாத கட்டமைப்பு வளர்ச்சிகளுக்கு வழி கோலுகிற வகையில் 
சென்னைப் பெருநகரத் திட்டப் பரப்பிடத்தில் உள்ள நிலங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் மீது 
தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் , தொழில்மயமாக்கல் , மக்கள் ஓர் இடத்திலிருந்து இன்னோர் 
இடத்திற்குக் குடிபெயர்தல் மற்றும் பல்வேறு பிற காரணங்களால் மக்கள் தொகையில் அதிவேகமான 
வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டதாலும் ; 


மேலும் , மேம்பாட்டுக்கான அனைத்துக் கூறுகளையும் ஆய்ந்து பார்க்குமாறும் , 1971 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு நகர் -ஊரமைப்புச் சட்டத்திற்கு ( தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) தேவையான 
மாறுதல்களைச் செய்வதற்கு ஆலோசனை வழங்குமாறும் ஓய்வுபெற்ற உச்சநீதி மன்ற நீதிபதி 
ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றை அரசானது அமைத்துருவாக்கியுள்ளதாலும் ; 


மேலும் , மேற்சொன்ன குழுவின் பரிந்துரைகளானவை , 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் - 
ஊரமைப்புச் சட்டத்திற்கு (தமிழ்நாடு சட்டம் 35/ 1972 ) பெருமளவிலான திருத்தங்களை உள்ளடக்கக் 
கூடும் என்பதோடு , அவற்றுள் சிலவற்றுக்கு , அதிலும் குறிப்பாக மேற்சொன்ன சட்டத்தின்படி 
தற்போதுள்ளவாறான முறையை மாற்றுகிற வகையில் வளாகங்களைக் கட்டுதல் மற்றும் 
பயன்படுத்துதல் தொடர்பான வகைமுறைகளுக்கு , முன்தேதியிட்டு செயல்விளைவு கொடுக்க 
வேண்டியிருக்கும் , என்பதாலும் ; 


IV - 2 Sup . ( T ) ( 36 ) - 1 


[ 1 ] 


மேலும் , சென்னைப் பெருநகர வளர்ச்சிக் குழுமமானது சென்னைப் பெருநகரத் திட்டப் 
பரப்பிடத்திற்கு , 2026 - ஆம் ஆண்டினைத் தொலைநோக்கு எல்லை ஆண்டாகக் கொண்டு நகர்ப்புற 
வளர்ச்சியில் எழுகிற புதிய பரிணாமங்களைக் கருத்தில்கொண்டு II - ஆம் பெரும் திட்டத்தின் 
வரைவு ஒன்றினைத் தயாரித்து 31 - 08 - 2007 வரையிலான கால அளவினைக் கொடுத்து , 
பொதுமக்களிடமிருந்து மறுப்புரைகள் அல்லது ஆலோசனைகளைப் பெறுவதற்காக அது 
வெளியிடப்பட்டுள்ளது . II - ஆம் பெரும் திட்டத்தின் வரைவானது மக்களுடனான கலந்தாய்விற்குப் 
பின்னரும் அரசினால் ஆலோசனை வழங்கப்பட்டவாறான மாற்றங்களைச் செய்த பின்னரும் , 
2008 - ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 29 - ஆம் நாளன்று அரசுக்கு மறுபடியும் பணிந்தனுப்பப்பட்டது ; 
அரசானது , மேற்சொன்ன 2026 - ஆம் ஆண்டிற்கான சென்னைப் பெருநகரத் திட்டப் பரப்பிடத்திற்கான 
II - ஆம் பெரும் திட்டவரைவிற்கு ஏற்பளிப்பு வழங்கியுள்ளது ; மற்றும் அது 2008 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் திங்கள் 2 - ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 
2026 - ஆம் ஆண்டிற்கான சென்னைப் பெருநகர் திட்டப் பரப்பிடத்திற்கென ஏற்பளிக்கப்பட்ட 
II - ஆம் பெரும் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகள் , இதற்கென உருவாக்கப்பட்ட 
ஆறு பகுதிக் குழுக்களின் பரிசீலனையில் உள்ளன ; 


மேலும் , சென்னைப் பெருநகரப்பரப்பிடத்தில் குடிசைப் பகுதிகளை மேம்பாடு செய்வதற்காகவும் , 
தேவைப்படும்போதெல்லாம் குடிசைப் பகுதியில் உள்ள மக்களை மறு குடியமர்வு செய்வதற்கு 
விரிவானதொரு கொள்கையினை உருவாக்க மாநில அரசானது கருதியுள்ளதாலும் ; 

பொதுத் தெருக்களில் விற்பனை செய்பவர்களின் செயற்பாட்டையும் மற்றும் கூவி விற்பவர்களின் 
செயற்பாட்டையும் ஒழுங்குபடுத்துவதற்கான செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் 
அவர்களால் செய்யப்படும் அதிகாரமற்ற கையுடைமை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து 
விரிவானதொரு ஆய்வினைச் செய்யக் கருதப்பட்டுள்ளதாலும் ; 


மேலும் , தற்போது நடைமுறையிலுள்ள சென்னைப் பெருநகரத் திட்டப்பரப்பிடத்திற்கான முதலாம் 
பெரும் திட்டத்தின் மற்றும் அதில் அடங்கியுள்ள மேம்பாட்டு கட்டுப்பாடு விதிகளின் வகைமுறைகளை 
மீறுவதற்கான நடவடிக்கையை , அரசினால் இந்த பொருட்பாடு குறித்து இறுதியான கருத்து 
எய்தப்படுவதற்கு முன்பாக , எடுப்பதானது சிறிய வணிகர்கள் உள்ளடங்கலான பெருமளவிலான 
மக்களுக்குத் தவிர்க்க இயலாத துன்பத்தையும் சரி செய்ய இயலாத இழப்பினையும் ஏற்படுத்தக் 
கூடும் என்பதாலும் ; 

மேலும் , 2007 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனிவகைமுறைகள் ) அவசரச் சட்டத்திற்குப் 
( தமிழ்நாடு அவசரச் சட்டம் 1/2007 ) பதிலாக அமைக்கப்பட்ட 2007 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
சட்டங்கள் (தனி வகைமுறைகள் ) சட்டமானது (தமிழ்நாடு சட்டம் 39 / 2007 ) சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் முன்பு எதிர்க்கப்பட்டது ; மற்றும் அது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஈராயம் 
ஒன்றினால் செல்லுபடியாகாதென நீக்கப்பட்டதாலும் ; 


மேலும் , மேற்சொன்ன தமிழ்நாடு அவசரச் சட்டம் 1/2007 , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 
39/2007 ஆகியவற்றைச் செல்லுபடியாகாதென நீக்கம் செய்த , சென்னை உயர்நீதிமன்றத்தின் 
மேற்சொன்ன தீர்ப்பிற்கு எதிராக , இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட தனி 
அனுமதி மனுக்களில் உச்ச நீதிமன்றமானது , மேலும் ஆணைகள் பிறப்பிக்கப்படுவது வரையிலும் , 
14 - 12 - 2007 அன்று இருந்தபடியான நிலையானது பேணி வரப்படுதல் வேண்டும் எனவும் மனுதாரர்கள் 
அதற்கு இடையில் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான ஆணை எதனையும் பிறப்பித்தல் கூடாது 
எனவும் ஆணையிட்டுள்ளதாலும் ; 


மேலும் , மேற்சொன்ன 39/2007 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தின் செல்லும் தன்மை 
குறித்த வழக்கானது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்து வருவதாலும் ; மேற்சொன்ன 
39/ 2007 - எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டமானது 2008 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 
26 - ஆம் நாளன்று செயல் விளைவுகொள்வது அற்றுப்போய்விட்டது என்பதாலும் ; இந்திய உச்ச 
நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளவாறு , உள்ளவாறான நிலையைப் பேணிவரும் பொருட்டு , 
அரசானது 2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனிவகை முறைகள் ) சட்டத்தை ( தமிழ்நாடு 
சட்டம் 56/2008 ) இயற்றியுள்ளது ; அது 2009 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று 
செயல்விளைவு கொள்வது அற்றுப்போயிற்று என்பதாலும் ; மற்றும் அதற்குப் பின்னர் இயற்றப்பட்ட 
சட்டமான , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனி வகைமுறைகள்) சட்டமும் ( தமிழ்நாடு 
சட்டம் 7/2010 ) 2010 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 27 - ஆம் நாளன்று செயல்விளைவு 
கொள்வது அற்றுப்போகும் என்பதாலும் ; 


மேலும் , பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து இயக்கத்திற்கான தேவைப்பாடுகளை 
விட்டுக்கொடுக்காமல் நீதிமன்ற தீர்ப்புகளின் உயிர்ப்புத் தன்மையையும் அவற்றின் வாசகங்களையும் 


கருத்திற்கொண்டும் சரிசமமான நிலையிலும் நேரிய நிலையிலும் அமைந்த சிறிய அல்லது பெரிய 
இயல்பினதான மீறுகைகளைப் பொறுத்த அளவில் வகைமுறைகளைச் செய்வது தேவையானதாக 
இருப்பதாலும் ; 

மேலும் , பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றை முழுவதுமாக உருவாக்க வணிக மற்றும் கடைகளைக் 


தேவைப்பாடுகளயங்களில் முன்னெச்சரிக். முழுவதுமாக உருவாக் 


தேவைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றனவா என்பதைக் கண்டறிய , திட்டமிடும் அதிகார 
அமைப்பிற்குத் தக்கவாறு அதிகாரம் அளிப்பதற்கு வகைமுறைகளைச் செய்யவேண்டியிருப்பதாலும் ; 

மேலும் , ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் அமைந்த குழுவானது , 
தமது அறிக்கையினை கொடுக்க இருப்பதாலும் , ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் அறிக்கையைப் 
பரிசீலனை செய்வதற்கு அரசுக்கு மேலும் காலம் தேவைப்படும் என்பதாலும் மற்றும் 
அதிகாரமளிக்கப்படாத கட்டடங்களுக்கு எதிராகச் செயல்முறை நடவடிக்கை எடுப்பதைத் 
தள்ளிவைக்கவேண்டியது உடனடித் தேவையாகியிருப்பதாலும் ; 

மேலும் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனி வகைமுறைகள்) சட்டத்தின் நோக்கமும் 
குறிக்கோளும் தற்போது பயனுள்ள வகையில் இல்லாததாலும் , 2011 - ஆம் ஆண்டு ஜூலைத் 
திங்கள் 26 - ஆம் நாள் வரையிலான கால அளவிற்குள்ளாக மேலும் குறிப்பிடப்பட்ட பல்வேறு 
நடவடிக்கைகளையும் முடிவு செய்யவேண்டியிருப்பதாலும் , அந்தக் கால அளவிற்கு அவ்வாறான 
நடவடிக்கைக்கு எதிராக சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திலுள்ள மக்களுக்குத் தற்காலிக 
நிவாரணம் வழங்குவதற்குச் சட்டம் ஒன்றை இயற்றுவது உகந்ததாயிருப்பதாலும் ; 

மேலும் , சிறிய வணிகர்கள் உள்ளடங்கலான பெருமளவிலான மக்களுக்குத் தற்காலிக நிவாரணம் 
வழங்குவதற்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தவிர்க்க இயலாத துன்பத்தையும் சரி செய்ய 
இயலாத இழப்பினையும் குறைப்பதற்கும் ஓர் ஆண்டுக் கால அளவு ஒன்றுக்குச் சட்டம் ஒன்றை 
இயற்றுவது உகந்ததாக இருப்பதாலும் ; 

மேலும் , இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் 
பின்பு காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் தெளிவுறக் 
காண்பதாலும் : 

எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச்சட்டத்தை இப்போது இதன் மூலம் 
பிறப்பிக்கின்றார் . 


1 . (1) இந்த அவசரச் சட்டமானது , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனி குறுந்தலைப்பு 
வகைமுறைகள் ) அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 
மற்றும் 

தொடக்கம் . 
(2) இது , சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்தை அளாவி நிற்கும் . 
(3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

1/ 1981 . 


( 4) இது , இதன் தொடக்கத் தேதியிலிருந்து ஓர் ஆண்டு முடிவடைவதன் பேரில் 
செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் வேண்டும் அவ்வாறு அற்றுப்போவதற்கு முன்பாக 
செய்யப்பட்ட அல்லது செய்யாமல் விடப்பட்ட செயற்பாடுகளைப் பொறுத்த வரையில் அல்லாமல் 
அற்றுப்போதல் வேண்டும் . மற்றும் அவ்வாறு அற்றுப்போவதன் பேரில் , இந்த அவசரச் சட்டமானது 
தமிழ்நாடு சட்டம் ஒன்றினால் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாற்போன்றே , 1891 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
பொதுக் கூறுகள் சட்டத்தின் 8 - ஆம் பிரிவானது பொருந்துதல் வேண்டும் . 


2 . (1 ) இந்த அவசரச் சட்டத்தில் தறுவாய் வேறுபொருள் குறித்தாலன்றி . -- 


பொருள் 
வரையரைகள் . 


தமிழ்நாடு சட்டம் 

(a ) " கட்டட விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் , துணைமுறை விதிகள் " என்றால் 
IV / 1919 . 

கட்டடங்கள் தொடர்பாக , நேர்விற்கேற்ப 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டம் , 
தமிழ்நாடு சட்டம் 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் , 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
V / 1920 . 

ஊராட்சிகள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் செய்யப்பட்ட விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் , துணைமுறை 
தமிழ்நாடு சட்டம் விதிகள் ஆகியன எனப்பொருள்படும் ; 
21/1994 . 


தமிழ்நாடு சட்டம் 

35/ 1972 . 


(b) " சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடம் " என்றால் , 1971- ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு நகர் - ஊரமைப்புச் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவின் ( 23 - a ) எனும் கூறின்கீழ் 
குறித்துரைக்கப்பட்ட சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடம் எனப் பொருள்படும் ; 


IV - 2 Sup .( T ) ( 36 ) - 1a 


35 /1972. 


(c ) " விரிவான மேம்பாட்டுத் திட்டம் என்றால் , சென்னைப் பெருநகர தமிழ்நாடு சட்டம் 
திட்டப்பரப்பிடத்தின்கீழ் உள்ளடங்குகிற பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் 1971 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு நகர் - ஊரமைப்புச் சட்டத்தின்கீழ் ஏற்பளிக்கப்பட்ட விரிவான மேம்பாட்டுத் 
திட்டம் ஒன்று எனப்பொருள்படும் ; 

(d) " மேம்பாட்டு கட்டுப்பாட்டு விதிகள் என்றால் , சென்னைப் பெருநகரப் 
பரப்பிடத்திற்கான மேம்பாட்டு கட்டுப்பாட்டு விதிகள் எனப்பொருள்படும் ; 

( e) " அரசு " என்றால் மாநில அரசு எனப்பொருள்படும் ; 


(f ) “உள்ளாட்சி அதிகார அமைப்பு ” என்றால் , தமது அதிகார வரம்புகளின்கீழ் தமிழ்நாடு சட்டம் 
உள்ள பரப்பிடங்களைப் பொறுத்த அளவில் சட்டப்படியான கட்டுப்பாட்டினைச் செலுத்துவதற்கு IV / 1919 . 
உரிமைத் தகுதியுள்ளவாறு , 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி சட்டத்தின்கீழ் அமைக்கப்பட்ட 

தமிழ்நாடு சட்டம் 
சென்னை மாநகராட்சி அல்லது 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்கீழ் V /1920 . 
அமைக்கப்பட்ட (சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்குள்ளாக அமைந்த ) நகராட்சிகள் 

தமிழ்நாடு சட்டம் 
அல்லது பேரூராட்சிகள் அல்லது 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின்கீழ் 21/1994 . 
அமைக்கப்பட்ட (சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்குள்ளாக அமைந்த ) ஊராட்சி ஒன்றியங்கள் 

தமிழ்நாடு சட்டம் 
அல்லது சிற்றூராட்சிகள் அல்லது 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் சட்டத்தின்கீழ் 

35/ 1972 . 
அமைக்கப்பட்ட சென்னைப் பெருநகர வளர்ச்சிக் குழுமம் எனப் பொருள்படும் ; 


சென்னைப் பெருக 1- ஆம் ஆண்டு தமிழ்நாடு அமைந்த ஊராட்சி ஒன்றியங்கள் 


(g ) “ பெரும் திட்டம் " என்றால் 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் 
சட்டத்தின்கீழ் வெளியிடப்பட்ட சென்னைப் பெருநகர திட்டக் குழுமத்திற்கான பெரும் திட்டம் 
எனப் பொருள்படும் ; 


தமிழ்நாடு சட்டம் 
35/1972 . 


(h ) “ பொதுத் தெரு ” என்றால் , 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் -ஊரமைப்புச் தமிழ்நாடு சட்டம் 
சட்டத்தின் 2 - ஆம் பிரிவின் ( 37 )- ஆம் கூறில் பொருள் வரையறை செய்யப்பட்டவாறான 

35 / 1972 . 
பொதுத் தெரு எனப் பொருள்படும் ; 

(1) “ தண்டனை நடவடிக்கை என்றால் , நீதிமன்ற ஆணைகளைத் தொடர்ந்து 
அல்லது பிறவாறு செய்யப்படும் கட்டட இடிப்பு உள்ளடங்கலாக அதிகாரமற்ற மேம்பாட்டுக்கு 
எதிராக , தொடர்புள்ள சட்டத்தின்கீழ் சென்னைப் பெருநகர திட்டப்பரப்பிடத்திற்குள்ளாக உள்ளாட்சி 
அதிகார அமைப்பினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எனப் பொருள்படும் ; 

(0) தொடர்பான சட்டம் என்றால் - 


(1) சென்னைப் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் நேர்வில் , 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டம் 
தமிழ்நாடு நகர் ஊரமைப்புச் சட்டம் எனவும் ; 

35 / 1972. 


மாநகராட்சியின் நேர்வில் , 1919 - ஆம் ஆண்டு சென்னை 


( ii ) சென்னை 
மாநகராட்சிச் சட்டம் எனவும் ; 


தமிழ்நாடு சட்டம் 

IV / 1919 . 


(iii ) நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் பொறுத்த நேர்வில் , 1920 - ஆம் தமிழ்நாடு சட்டம் 
ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனவும் ; 

V / 1920 


(iv) ஊராட்சி ஒன்றியங்களையும் , சிற்றூராட்சிகளையும் பொறுத்த நேர்வில் , தமிழ்நாடு சட்டம் 
1994 - ஆம் ஆண்டு ஊராட்சிகள் சட்டம் எனவும் ; 
பொருள்படும் . 


21/1994 . 


( k ) அதிகாரமற்ற மேம்பாடு என்றால் , 


(i ) திட்ட அனுமதி அல்லது கட்டட அனுமதி எதிலிருந்தும் மீறிய வகையில் ; 


அல்லது 


(i ) திட்ட அனுமதி அல்லது கட்டட அனுமதி எதையும் பெறாமல் ; அல்லது 


( iii ) பெரும் திட்டத்தின்படி அல்லது ஏற்பளிக்கப்பட்ட விரிவான வளர்ச்சித் 
திட்டத்தின்படி வகைப்படுத்தப்பட்ட நிலப் பயன்பாட்டிற்கு மீறிய வகையில் ; அல்லது . 


(iv ) சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்கான மேம்பாட்டுக் கட்டுப்பாட்டு 
விதிகளை மீறிய வகையிலும் சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்குள்ளாக இருக்கின்ற 
பரப்பிடங்களுக்குப் பொருந்தக்கூடிய கட்டட விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் , துணைமுறை 
விதிகள் ஆகியவற்றை மீறிய வகையிலும் பயன்படுத்தப்பட்ட நிலம் எதுவுமோ அல்லது கட்டடம் 
எதுவுமோ அல்லது மேற்கொள்ளப்படும் கட்டடம் எதனையும் கட்டுவது எனப்பொருள்படும் ; 


தமிழ்நாடு சட்டம் 

35 / 1972 
தமிழ்நாடு சட்டம் 

IV / 1919 
தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 
தமிழ்நாடு சட்டம் 

21 /1994 . 


மற்றும் அது பொதுத் தெருக்களிலுள்ள கூவி விற்பவர்களாலும் அத்தெருக்களில் விற்பனை 
செய்பவர்களாலும் மற்றும் குடிசைப் பகுதிகளில் உள்ள மக்களாலும் செய்யப்படும் அதிகாரமற்ற 
கையுடைமையையும் உள்ளடக்கும் ; 

(2 ) இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள , ஆனால் பொருள் வரையறை செய்யப்படாத 
சொற்களும் , சொற்றொடர்களும் அவற்றுக்கு முறையே 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
நகர் - ஊரமைப்புச் சட்டத்திலும் , 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திலும் , 
1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திலும் , 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டத்திலும் குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களையே கொண்டிருக்கும் . 


3 . (1 ) தொடர்பான சட்டம் எதிலுமோ அல்லது அதன்கீழ் செய்யப்பட்ட விதிகள் , ஒழுங்குமுறை நெறிமுறைகள் , 
விதிகள் அல்லது துணைமுறை விதிகள் எவற்றிலுமோ என்ன அடங்கியிருந்தபோதிலும் , அரசானது 

கொள்கை 
இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியிலிருந்து ஓராண்டுக் கால அளவிற்குள்ளாக , சென்னைப் 

வழிகாட்டு 
பெருநகர திட்டப் பரப்பிடத்தின் மேம்பாடுகள் தொடர்ந்து திட்டமிட்டமுறையில் நடைபெறும் வகையில் 

நெறிமுறைகள் 

முதலானவற்றை 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வகைப்பாடுகளைக் கருத்தில் கொண்டு அதிகாரமற்ற மேம்பாடுகளினால் 

அரசு முடிவு 
ஏற்படும் பிரச்சினைகளைச் சமாளிப்பதற்காக நெறிமுறைகள் , கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் செய்தல் . 
இயலக்கூடிய ஆயத்தவியூக ஏற்பாடுகள் ஆகியவற்றை முடிவு செய்வதற்குச் சுற்றுப்புறச் சூழ்நிலைக்கு 
உரிய முக்கியத்துவம் கொடுத்து இயலக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தல் வேண்டும் . 
அதாவது . -- 

(a ) பெரும் திட்டம் , விரிவான மேம்பாட்டுத் திட்டங்கள் அல்லது திட்ட அனுமதி 
எதற்கும் இணங்கிய வகையில் அல்லாது பயன்படுத்தப்படும் நிலம் ; 


(b ) திட்ட அனுமதியை அல்லது கட்டட அனுமதியை மீறிய வகையில் அல்லது 
அதன் எல்லைகளுக்கு அப்பால் செய்யப்படும் கட்டுமானம் ; 


(c ) திட்ட அனுமதி அல்லது கட்ட அனுமதி இல்லாமல் செய்யப்படும் மேம்பாடு ; 


( d ) பொதுத் தெருக்களில் கூவி விற்பவர்கள் , சாலை வணிகர்கள் , குடிசைப் 
பகுதியில் உள்ள மக்கள் ஆகியோரால் செய்யப்படும் அதிகாரமற்ற கையுடைமை ; 


(2) (1)- ஆம் உட்பிரிவில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்கு உட்பட்டு , மற்றும் நீதிமன்றம் 
எதனின் தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதிலும் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , இந்த 
அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று இருந்தவாறான நிலை , (1) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட 
அதிகாரமற்ற மேம்பாட்டு வகைகளைப் பொறுத்த அளவில் பேணி வரப்படுதல் வேண்டும் . 


(3) 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 27 - ஆம் நாளுக்கு முன்னதாக (1)- ஆம் 
உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட அதிகாரமற்ற மேம்பாட்டு வகைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கத் 
தொடங்குவதற்கு , தொடர்பான சட்டத்தின்கீழ் அதிகாரமளிக்கப்பட்ட உள்ளாட்சி அதிகார அமைப்பு 
அல்லது அதிகார அமைப்பு எதனாலும் பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் தற்காலிகமாக 
நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . மற்றும் மேற்சொன்ன ஓராண்டு 
கால அளவின்போது தண்டனை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுதல் கூடாது . 


(4) இந்த அவசரச் சட்டத்தில் அடங்கியுள்ள பிற வகைமுறை எதுவும் என்னவாக 
இருந்தபோதிலும் அரசானது எந்த நேரத்திலும் அந்த ஓராண்டு முடிவடைவதற்கு முன்பாக 
(1) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட அதிகாரமற்ற மேம்பாட்டு வகைப்பாடுகளைப் பொறுத்த அளவில் 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் அறிவிக்கையின் மூலமாக (2) ஆம் உட்பிரிவிலோ அல்லது 
நேர்விற்கேற்ப ( 3) ஆம் உட்பிரிவிலோ கொடுக்கப்பட்ட சலுகையை மீளப் பெறலாம் . 

4 . இந்த அவசரச் சட்டத்தின் செயற்பாட்டுக் கால அளவின்போது பின்வரும் அதிகாரமற்ற இந்த அவசரச் 
மேம்பாடு வகைப்பாடுகளைப் பொறுத்த அளவில் 3 - ஆம் பிரிவின்கீழ் தீர்வழி எதுவும் வழங்கப்படுதல் 

சட்டத்தின் 
கூடாது . -- 

வகைமுறைகள் 
ஒரு சில 
நேர்வுகளில் 

பொருந்தாது 
(a ) 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 27ஆம் நாளன்றோ அல்லது அதற்கு 

எனல் . 
பின்னரோ தொடங்கப்பட்ட அல்லது தொடரப்பட்ட அதிகாரமற்ற மேம்பாடு எதுவும் ; 


(b ) பெரும் திட்டம் அல்லது விரிவான மேம்பாட்டுத் திட்டத்தின் வகைமுறைகளை 
மீறிய வகையில் அல்லது 2007 ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 27ஆம் நாளன்றோ அல்லது 
அதற்கு பின்னரோ சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்தில் எவ்விடத்திலும் செயற்பாடு 

எதனையும் தொடங்குதல் ; 
IV - 2 Sup . (T ) ( 36 ) - 2 

IV - 2 Sup .(T ) ( 36 ) - 2 


(c ) 3 - ஆம் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவின் (d ) கூறின் கீழ் வரும் அத்தகைய 
நேர்வுகள் நீங்கலாக , பொதுத் தெருக்களில் செய்யப்படும் அதிகாரமற்ற கையுடைமை ; மற்றும் 

(d ) பொதுத் திட்டம் எதற்காகவும் தேவைப்படும் நிலத்தைப் பெறுவதற்காக அரசின் 
கொள்கைகளுக்கு இணங்கிய வகையில் குடிசைப் பகுதி மக்களை, கூவி விற்பவர்களை மற்றும் 
தெருக்களில் விற்பனை செய்பவர்களை அகற்றுதல் . 


இந்த அவசரச் 

5 . இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள இம்மாநிலச் 
சட்டம் பிற சட்டமன்றத்தால் செய்யப்பட்ட பிற சட்டம் எதிலும் அதற்கு முரணாக என்ன அடங்கியிருந்தபோதிலும் 
சட்டங்களுக்கு செயல்விளைவு கொள்ளுதல் வேண்டும் . 
மேலோங்கி 
நிற்றல் . 


பணிப்புரைகளை 6 . அரசானது , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குச் செயல்வடிவம் கொடுப்பதற்காக , 
வழங்குவதற்கான 

தொடர்பான சட்டம் எதனின் கீழும் அமைந்த உள்ளாட்சி அதிகார அமைப்பு எதற்குமோ 
அதிகாரம் . 

அல்லது பிற அதிகார அமைப்பு எதற்குமோ தாம் தக்கதெனக் கருதக்கூடிய அத்தகைய 
பணிப்புரைகளை அவ்வப்போது பிறப்பிக்கலாம் , மற்றும் அத்தகைய பணிப்புரைகளுக்கு இணங்கி 
நடப்பது அத்தகைய உள்ளாட்சி அதிகார அமைப்பு அல்லது பிற அதிகார அமைப்பின் கடமையாக 
இருத்தல் வேண்டும் . 


2010 - ஆம் ஆண்டு ஜூலைத் 
திங்கள் 26 - ஆம் நாள் 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 


சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்தில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் , கட்டட விதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் , துணை முறை விதிகள் ஆகியவற்றின் வகைமுறைகளுக்கு இணங்கிய 
வகையில் அல்லாமல் அதிகாரமளிக்கப்படாத கட்டமைப்பு வளர்ச்சிகளுக்கு வழி கோலுகின்ற 
வகையில் சென்னைப் பெருநகர திட்டப்பரப்பிடத்தில் உள்ள நிலம் மற்றும் கட்டமைப்புகளின் மீது 
தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் தொழில்மயமாக்கல் , மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னோர் 
இடத்திற்குக் குடிபெயர்தல் மற்றும் பல்வேறு பிற காரணங்களால் மக்கள் தொகையில் அதிவேகமான 
வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது . 


2 . மேம்பாட்டுக்கான அனைத்து கூறுகளையும் ஆய்ந்து பார்க்குமாறும் , 1971- ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சட்டத்திற்குத் (தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) தேவையான மாறுதல்களைச் 
செய்வதற்கு ஆலோசனை வழங்குமாறும் ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் 
குழு ஒன்றை அரசானது , அமைத்துருவாக்கியுள்ளது . அதிகாரமளிக்கப்படாத கட்டமைப்புகள் மற்றும் 
வளாகங்களை அதிகாரமளிக்கப்படாத முறையில் பயன்படுத்தல் ஆகிய பல்வேறு கூறுகள் 
உள்ளடங்கலான கூறுகளைக் குறித்து அந்தக் குழு ஆய்ந்து பார்த்து வருகிறது ; அக்குழுவானது 
தனது பரிந்துரைகளை அனுப்பவிருக்கிறது . மேற்சொன்ன குழுவின் பரிந்துரைகளானவை , 1971 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு நகர் - ஊரமைப்புச் சட்டத்திற்கு ( தமிழ்நாடு சட்டம் 35 /1972 ) பெருமளவிலான 
திருத்தங்களை உள்ளடக்கக்கூடும் என்பதோடு , அவற்றுள் சிலவற்றுக்கு அதிலும் குறிப்பாக 
மேற்சொன்ன சட்டத்தின்படி தற்போதுள்ளவாறான முறையை மாற்றுகிற வகையில் வளாகங்களைக் 
கட்டுதல் மற்றும் பயன்படுத்துதல் தொடர்பான வகைமுறைகளுக்கு முன் தேதியிட்டு செயல்விளைவு 
கொடுக்க வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது . 

3 . சென்னைப் பெருநகர வளர்ச்சிக் குழுமமானது , சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்கு , 
2026 - ஆம் ஆண்டினைத் தொலைநோக்கு எல்லை ஆண்டாகக் கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியில் 
எழுகிற புதிய பரிணாமங்களைக் கருத்தில் கொண்டு II - ஆம் பெரும் திட்டத்தின் வரைவு ஒன்றினை 
தயாரித்துள்ளது : அரசானது , மேற்சொன்ன 2026 - ஆம் ஆண்டுக்கான சென்னை பெருநகரத் 
திட்டப் பரப்பிடத்திற்கான II - ஆம் பெரும் திட்ட வரைவிற்கு ஏற்பளிப்பு வழங்கியுள்ளது ; மற்றும் அது 
2008 - ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் 
வெளியிடப்பட்டுள்ளது . 2026 - ஆம் ஆண்டுக்கான சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்திற்கான 
ஏற்பளிக்கப்பட்ட II - ஆம் பெரும் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகள் , இதற்கென 
உருவாக்கப்பட்ட ஆறு பகுதிக் குழுக்களின் பரிசீலனையில் உள்ளன . 


4 . சென்னைப் பெருநகரப் பரப்பிடத்தில் குடிசைப் பகுதிகளை மேம்பாடு செய்வதற்காகவும் , 
தேவைப்படும் போதெல்லாம் குடிசைப் பகுதியில் உள்ள மக்களை மறு குடியமர்வு செய்வதற்கும் 
விரிவானதொரு கொள்கையினை உருவாக்க மாநில அரசானது கருதியுள்ளது . 


5 . பொதுத் தெருக்களில் விற்பனை செய்பவர்களின் செயற்பாட்டையும் மற்றும் கூவி 
விற்பவர்களின் செயற்பாட்டையும் ஒழுங்குபடுத்துவதற்கான செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கும் 
நோக்குடன் அவர்களால் செய்யப்படும் அதிகாரமற்ற கையுடைமை தொடர்பான பிரச்சனைகள் 
குறித்து விரிவானதொரு ஆய்வினைச் செய்யக் கருதப்பட்டுள்ளது . 


6 . சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்தில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் , கட்டட 
விதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் , துணை முறை விதிகள் ஆகியவற்றின் வகைமுறைகளை 
மீறுவதற்கான நடவடிக்கையை , அரசானது இந்தப்பொருட்பாடு குறித்து இறுதியான கருத்து 
எய்துவதற்கு முன்பாக , எடுப்பதானது , சிறிய வணிகர்கள் உள்ளடங்கலான பெருமளவிலான 
மக்களுக்குத் தவிர்க்க இயலாத துன்பத்தையும் சரிசெய்ய இயலாத இழப்பினையும் 
ஏற்படுத்தக் கூடும் . 


7 . எனவே , அரசானது நடைமுறையிலுள்ள சட்டங்களை மீறுவதை எதிர்த்து அதிகார 
அமைப்புகளால் எடுக்கப்படும் செயல்முறை நடவடிக்கையை தள்ளி வைக்கும் பொருட்டு , 
2007 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டங்கள் (தனி வகைமுறைகள்) சட்டத்தை ( தமிழ்நாடு சட்டம் 
39/2007 ) இயற்றியுள்ளது . மேற்சொன்ன சட்டத்தின் செல்லும் தன்மையானது சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் முன்பு எதிர்க்கப்பட்டுள்ளது ; மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஈராயம் 
ஒன்று மேற்சொன்ன சட்டத்தைச் செல்லுபடியாகாது என நீக்கம் செய்துள்ளது . எனவே , அரசானது 
சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்சொன்ன தீர்ப்பிற்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றத்தில் தனி 
அனுமதி மனுவைத் தாக்கல் செய்துள்ளது . இந்திய உச்சநீதிமன்றமானது , 14 - 12 - 2007 அன்று 


உள்ளவாறான நிலையே பேணி வரப்படுதல் வேண்டும் என ஆணையிட்டுள்ளது . மேற்சொன்ன 
தமிழ்நாடு சட்டம் 39/2007 , 2008 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று செயல்பாட்டில் 
இருப்பது அற்றுப்போயிற்று என்பதாலும் மற்றும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளவாறு , 
உள்ளவாறான நிலையினைப் பேணிவருவதன் பொருட்டும் , அரசானது 2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
சட்டங்கள் (தனிவகைமுறைகள் ) சட்டத்தை (தமிழ்நாடு சட்டம் 56 /2008 ) இயற்றியது ; அச்சட்டமும் 
2009 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 26 - ஆம் நாளன்று செயல்விளைவு கொள்வது 
அற்றுப்போயிற்று; மற்றும் அதற்குப் பின்னர் இயற்றப்பட்ட சட்டமான 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
சட்டங்கள் (தனி வகைமுறைகள் ) சட்டமும் (தமிழ்நாடு சட்டம் 7 /2010 ) 2010 - ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 27 - ஆம் நாளன்று செயல்விளைவு கொள்வது அற்றுப்போகும் . எனவே , ஓராண்டுக் 
கால அளவிற்கு சென்னைப் பெருநகர திட்டப் பரப்பிடத்தில் அத்தகைய செயல்முறை நடவடிக்கை 
எடுப்பதைத் தள்ளி வைக்கவேண்டியது உடனடித் தேவையாக இருக்கிறது . எனவே , அரசானது 
மேற்சொன்ன நோக்கத்திற்காகச் சட்டம் ஒன்றைக் கொண்டு வருவதென முடிவு செய்துள்ளது . 


8 . இந்த அவசரச் சட்டமானது மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


2010 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 28 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 
பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசர சட்டம் எண் 2/2010 . 


1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 
மேலும் , இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் தெளிவுறக் 
காண்பதாலும் : 

எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச்சட்டத்தை இப்போது இதன் மூலம் 
பிறப்பிக்கின்றார் . - 


1 . (1) இந்த அவசரச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் குறுந்தலைப்பும் 
(தனி அலுவலர்கள் நியமன ) இரண்டாம் திருத்த அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 25/1976 . 


( 2) இஃது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) * 

அலவலர்கள் நியமனம் 4 - ஆம் பிரிவிற் 
சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவில் , (1)- ஆம் உட்பிரிவில் " முப்பத்து நான்கு ஆண்டுகள் இரண்டு 

கான திருத்தம் . 
திங்களுக்கு " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , “ முப்பத்து நான்கு ஆண்டுகள் எட்டு திங்களுக்கு 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


2010 - ஆம் ஆண்டு ஜூலைத் 
திங்கள் 28 - ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


IV -2Sup.(T )( 36 ) - 27n 


10 


விளக்கவுரை 


பட்டியலிடப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) சட்டத்தின் ( குடியரசுத் தலைவரின் சட்டம் 
25/ 1976 ) 4 - ஆம் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவின்படி முதல் நிலையாக இரண்டு ஆண்டு கால 
அளவுக்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . அத்தனி அலுவலர்களின் நியமன கால அளவானது 
அப்போது நீட்டிக்கப்பட்டு வந்து அது , 2010 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 9 - ஆம் நாளன்று 
முடிவடைவதாக இருக்கிறது . 


ன . இந்தத் 
இந்த நிகழ்த்த யே 


2 . அரசினால் ஏற்பளிக்கப்பட்டவாறான கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேர்தல் நடத்துவதற்கான 
கால அட்டவணையின்படி முதல் கட்டத்தில் முதல் இரண்டு நிலைகளுக்கான தேர்தல்கள் 
முறையே , 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 7 - ஆம் நாளன்றும் , 
2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 11 - ஆம் நாளன்றும் நடத்தப்பட்டன . இந்தத் தேர்தல்களின்போது 
நடைபெற்ற ஒருசில நிகழ்வுகள் அரசின் கவனத்திற்குக் கொண்டு வரப்பட்டுள்ளன . இந்த நிகழ்ச்சிகள் 
இம்மாநிலத்திலுள்ள கூட்டுறவுச் சங்கங்களுக்கான தேர்தல்களை நடத்தும் அடிப்படை நோக்கத்தையே 
தகர்ப்பதாக அரசு கருதுகிறது . எனவே அரசானது , கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை அவை 
எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுள்ளனவோ , அங்கெங்கெல்லாம் நீக்கம் செய்வதெனவும் அனைத்துக் 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் புதிய தேர்தல்களை நடத்துவது எனவும் முடிவு செய்து அதற்கிணங்கிய 
வகையில் ஆணையிட்டுள்ளது . சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் 
தலைவர்களையும் கலந்தாய்வு செய்த பின்னர் புதிய தேர்தல்களுக்கான புதிய தேர்தல் கால 
அட்டவணை ஒன்று உரிய முறையில் அரசினால் அறிவிக்கப்படும் . 


3 . எனவே , மேற்சொன்ன பட்டியலிடப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை நடத்த 
இன்னமும் அதிக காலம் ஆகும் . எனவே , அரசானது , மேற்சொன்ன பட்டியலிடப்பட்ட கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தனி அலுவலர்களின் நியமன கால அளவை 2010 - ஆம் ஆண்டு ஆகஸ்டு 
திங்கள் 9 - ஆம் நாளுக்கும் அப்பால் மேலும் ஆறு திங்கள் கால அளவு ஒன்றுக்கு நீட்டிப்பது 
எனவும் , மேற்சொன்ன சட்டத்தை அந்நோக்கத்திற்காகத் தக்கவாறு திருத்துவதெனவும் முடிவு 
செய்துள்ளது . 
4 . இந்த அவசரச் சட்டமானது மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


